Since 1972 


உள்ளதத்திலிருக்கிற 6தவறுக்(ு மகிமையும்‌, 
பூமியிலே சமாதானமும்‌, 
மணுஷர்‌8மல்‌ பிரியமும்‌ உ௱ர்டாவதாக... 


லாக்கா 2:14 


i ழி 
ஜெபப்பங்காளர்கள்‌ 1௬௯% 


மற்றும்‌ * 
lod 12 
அனைவரும்ம? 
Uw ப 


| கிறிஸ்துமஸ்‌ 
(நல்வாழ்த்து. க்க 


ஜெம்ஸ்‌ 


சற்றும்‌ 


Since 1972 Transforming Peoples to Transform Nations 


௮௪௦௪ மடல்‌ _ 3 


௪6௯ா..அ௯ஸ்டின்‌ ஜபல்சூமார்‌ 


திடும்படிதுலை உணர்த்தும்‌ கரிஸ்டீஸ்‌ - 13 
பசித்த oA லிப்பகரு - 19 
முகற பணி மூகவாகளு - 29 


பணித்த லல மனிப்பு - 31 


Published by 
GEMS Educational and Media Services 
14/1, Jeba Nagar, Vasanthapuram South, 
Near Vijaya Garden, Tirunelveli 627005 
Ph. : 9488771655 
E-Mail : media@gemsbihar.org 


Published fox 
Gospel Echoing Missionary Society 
11, 13th Cross Street, New colony 


| Chrompet, Chennai - 44 
Ph. : 044-22386031, 044-22380295 


Field office 
GEMS, Sikaria, Indrapuri - 821308 
Rohtas Dist., Bihar , Ph. : 06184 - 234567 
(Railway station & courier centre : Dehri on Sone) 
Website : www.gemsbihar.org 
E-mail : gems@gemsbihar.org 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 3 


'ஒம்ஸ்‌' என்பறு, 
Gospel Echoing Missionary Society 


விசுவாச இளைஞர்கள்‌ சிலரால்‌ 
1972-ம்‌ ஆண்டு நிறுவப்பட்டு, 
1979-ம்‌ ஆண்டு பதிவு 
செய்யப்பட்ட ஓர்‌ ஊழியம்‌. 
பீஹார்‌ மற்றும்‌ அதன்‌ அண்டை 
மாநிலங்களில்‌ உள்ளோரைச்‌ 
சந்திப்பதே இவ்வூழியத்தின்‌ பிரதான 
தரிசனம்‌. அத்துடன்‌, ஊழியர்களைப்‌ 
பயிற்றுவிக்கும்‌ பணியினையும்‌, 
திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்‌ 
பணிகளையும்‌ தொடர்ந்து 
செய்துவருகின்றது. பீஹார்‌, 
ஜார்க்கண்ட்‌, உத்திரப்பிரதேசம்‌, 
மத்தியப்பிரதேசம்‌ மற்றும்‌ 
மஹராஷ்டிரா மாநில மக்களுக்கு 
நற்செய்தியினை அறிவிப்பதுடன்‌, 
அண்டை நாடூகளில்‌ 

நடைபெறும்‌ ஊழியங்களையும்‌ 
ஊக்குவித்துவருகின்றது. 
ஆதிவாசி மக்களைச்‌ சந்திப்பது, 
குழந்தைத்‌ தொழிலாளர்கள்‌, 
ஆதரவற்ற குழந்தைகள்‌ மற்றும்‌ 
ஊனமுற்றோரை மறுவாழ்வு 
மையங்களில்‌ ஆதரிப்பது, 
மருத்துவ சேவை அளிப்பது, 
கல்வியினால்‌ வாழ்க்கைத்‌ 
தரத்தை உயர்த்துவது போன்ற 
ஊழியங்களால்‌ உன்னதரை 
உலகிற்கு அறிவித்துவரும்‌ 

ஓர்‌ மிஷனரி ஊழியம்‌. 


டிசம்பர்‌ 2020 


அறிஸ்ஓவுக்குன்‌ அன்ப 
இஜபம்‌ பங்காரு. 


ஒருபோதும்‌ மாறாத அன்புடையவரும்‌, 
சதாகாலமும்‌ ஜீவிக்கிறவருமாகிய 


77 இரட்சகர்‌ நாமத்தில்‌ வாழ்த்துக்கள்‌, 'நீரோ 
AF மாறாதவராயிருக்கிறீர்‌ உமது ஆண்டுகள்‌ 
முடிந்துபோவதில்லை' (சங்‌, 12:27) 


மடல்‌ 


த 
க 
க 


1 ஜெம்ஸ்‌ சத்தம்‌ சத்தம்‌ 


என்பதுதானே சங்கீதக்காரரின்‌ முழக்கம்‌, 


2020-ம்‌ ஆண்டுமுடிவடையப்போகிறது ; 
ஒருவரும்‌ எதிர்பார்த்திராத வண்ணம்‌ அநேக, அருக்கருக்கான 
பிரச்சனைகளையும்‌, ஜீவ போராட்டங்களையும்‌ 


அனைவரையும்‌ காணச்செய்த ஆண்று என்றுதான்‌ 
சொல்லவேண்டும்‌ கடந்த ஆண்டின்‌ இறுதியில்‌ 
நம்முடைய உபவாச ஜெபத்தில்‌, தேவ ஆவியானவர்‌ 
சொன்னதுபோல, “68 ௦7 ௦ரீபகரப5' “குழப்பங்களின்‌ 
ஆண்டு” என்றே வர்ணிக்கலாம்‌, முமுவுகள்‌ எருக்கமுடியா 
வண்ணம்‌ அரசும்‌, மக்களும்‌ அநேகக்‌ காரியங்களில்‌ தவித்து 
நின்றதோரு, முடிவுகளை மாற்றிக்கொண்டேயிருக்க 
நேரிட்டது, சில முடிவுகள்‌ நிமிடங்கள்‌ மாறுவதற்குள்‌ 
மாற்றப்பட்டது நாம்‌ அறிந்ததே, 

அதனைத்‌ தொடர்ந்து உலக முழுவதும்‌ 
இந்த நிலை காணப்பட கொரோனா ஒன்றுக்கு 
அத்தனை சக்தியிருந்தது, அமெரிக்க தேர்தலிலும்‌ 
அது எதிரொலித்தது; பீஹாரிலும்‌ அது தென்பட்டது; 
தமிழக அரசியலிலும்‌, அரசின்‌ முடிவுகளிலேயும்‌ அது 
அடிக்கடி வெளிப்படுகிறது அல்லவா!! 


4 டிசம்பர்‌ 2020 


இவைகளைக்‌ கடந்து புதிய வருடத்திற்கு அடியெடுத்துவைக்கக்‌ 
காத்திருக்கும்‌ நமக்கு, இந்த மாதம்‌ வரும்‌ வருடத்தின்‌ காரியங்களுக்காக 
நம்மை ஆயத்தப்பருத்தும்‌ நாட்களாக மாறினால்‌ நலமாய்‌ இருக்குமென 
நான்‌ நம்புகிறேன்‌. ஏனெனில்‌ வரும்‌ காரியங்களைக்‌ குறித்து 
எண்ணுங்கால்‌, தேவ ஆவியின்‌ உந்துதலின்பேரில்‌ அப்படியே என்னை 
எழுதச்‌ செய்கிறது. நம்மில்‌ அநேகரை இளைத்துப்போகப்பண்ணவும்‌, 
களைத்துப்போகப்பண்ணவுமான அநேகக்‌ காரியங்களே நடைபெறுமோ 
என்ற அச்சமே மேலோங்கி நிற்கிறது. இது சுபாவத்தினால்‌ உண்டாகும்‌ 
பயம்‌ அல்ல! மாறாக, ஆவியில்‌ ஏற்படும்‌ அதிர்வு! 

கிறிஸ்மஸ்‌ தினங்களை எதிர்நோக்கும்‌ நாள்‌; கிறிஸ்து பிறப்பை 
ஒட்டி நடந்த சம்பவங்களை கொஞ்சம்‌ வாசியுங்கள்‌, விசேஷமாக 
மத்‌, 2-ம்‌ அதிகாரத்தில்‌ 13-ம்‌ வசனம்‌ முதல்‌ 25-ம்‌ வசனம்‌ வரை 
வாசித்துப்பார்க்க அன்புடன்‌ வேண்டுகிறேன்‌, 

இயேசு கிறிஸ்து பிறந்ததனை பெரிதாக எண்ணிய கிழக்கின்‌ 
சாஸ்திரிகள்‌, ஏரோதுவுக்கும்‌ அவன்‌ அரமனையாருக்கும்‌ பீதியையே 
கிளப்பிவிட்டி ருந்தனர்‌. அரண்டுபோன ஏரோது, வஞ்சகமாகச்‌ செயல்பட 
நினைத்து, பிள்ளையைக்‌ கொல்ல வகைதேடுகிறான்‌, தேவனோ, 
பிள்ளையை பாமர யோசேப்பின்‌ மூலமாகக்‌ காப்பாற்ற நினைத்து, 
சொப்பனத்தில்‌ யோசேப்பை வழிநடத்துகிறார்‌, அவன்‌ எகிப்துக்குப்‌ 
போகவேண்டுமென்று தேவன்‌ திட்டமிட்டபடியினால்தான்‌ ஆபத்து 
வருமுன்னரே சாஸ்திரிகள்‌ மூலம்‌ பொன்னைக்‌ காணிக்கையாக பெற்றிருந்தான்‌ 
அவன்‌; அது தேவன்‌ செய்து முடித்திருந்த ஓர்‌ செய்கை. சில வேத பண்டிதர்கள்‌, 
இயேசுவை 7 வருடம்‌ எகிப்திலே வைக்கவேண்டியதாயிருந்தது என்று 
நம்புகிறார்கள்‌, கிட்டத்தட்ட 111 கி.மீ தொலைவுக்கு அவன்‌ எல்லை 
கடந்து பிரயாணிக்கவேண்டியிருந்தது, 

நாட்கள்‌ முடிந்து, தேவன்‌ மறுபடியும்‌ அவனை இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு வரச்சொன்னபோது பயப்பட்ட அவன்‌, போகும்போது 
எத்தனையாய்‌ பயந்திருப்பான்‌, திகைத்திருப்பான்‌; அவனுடைய எண்ணங்கள்‌ 
எத்தனையாய்‌ அலைமோதியிருக்கும்‌; ஆபத்து தொடர்ந்து வராமல்‌ 
இருக்குமா? என்றெல்லாம்‌ கேட்டிருப்பானே! இஸ்ரவேலில்‌ உண்டான 
அழுகையும்‌, புலம்பலும்‌ அவனுக்கு எட்டியபோது, நடப்பதனை 
புரியக்கூடாமற்‌ புலம்பியிருப்பானே. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 5 டிசம்பர்‌ 2020 


அரும்பெரும்‌ பொக்கிஷமாம்‌ பரிசுத்த பிள்ளைதனை சுமக்கும்‌ 
பாக்கியம்‌ ஒருபக்கம்‌ ஆனந்தத்தை வரவழைத்தபோதும்‌, ஆபத்து இத்தனையா? 
என்ற கேள்வியும்‌ அவனைத்‌ துளைத்தெடுத்திருக்கவேண்டுமே, 
பண்டிகையைக்‌ காண வாஞ்சிக்கிற நமக்கு, வரும்‌ ஆண்டின்‌ நிலமைகள்‌ 
சிலவற்றைக்‌ கூறி, அதற்கு ஏற்றாற்போல்‌ நம்முடைய ஜெபங்களையும்‌, 
வாழ்க்கை முறைகளையும்‌, செயல்பாருகளையும்‌ மாற்றியமைக்கப்‌ போதுமான 
வலிமைதரும்‌ ஆயத்த நாட்களாக முசம்பர்‌ மாதம்‌ மாறிப்போக தேவன்‌ 
உங்களை வழிநடத்த ஜெபிக்கிறேன்‌, 

ஒரு தைரியம்‌ நமக்குண்டு; அது என்னவெனில்‌, எது எப்படி 
நடந்தாலும்‌, நம்முடைய ஆண்டவர்‌ மாறாதவர்‌! ஆண்டுகள்‌ அவர்‌ 
கையில்‌ இருக்கிறது என்பதே, 'நான்‌ கர்த்தர்‌ நான்‌ மாறாதவர்‌' ஆகையால்‌ 
யாக்கோபின்‌ புத்திரராகிய நீங்கள்‌ நிர்மூலமாகவில்லை (மல்‌, 3:6) 
என்றவர்‌ மாறாதவர்‌, 

வானமும்‌ பூமியும்‌ வஸ்திரம்‌ போல்‌ பழமையாய்ப்‌ போம்‌, 
அவைகளை ஒரு சால்வையைப்‌ போல்‌ மாற்றுவீர்‌, அப்போது 
மாறிப்போம்‌, நீரோ மாறாதவராயிருக்கிறீர்‌ (சங்‌, 102:25-27) எனவே நாம்‌ 
கலங்கத்‌ தேவையில்லை, ஆயினும்‌ ஆயத்தமாக எதிர்கொள்ள, போதிய 
பெலன்‌ வேணர்ரமே. 

தேவப்‌ பிள்ளைகளுக்கும்‌ தேவ ஊழியத்திற்கும்‌ எதிராக ஏராளமான 
ஆயுதங்களை சத்துரு உருவாக்குகிறதனை என்‌ ஆவியில்‌ அதிகம்‌ 
காண்கிறேன்‌. பலவிதமான பயமுறுத்தல்களும்‌, அச்சுறுத்தல்களும்‌ தரக்கூடிய 
சட்டங்களோரு, தேசியவாதம்‌ என்ற பெயரிலும்‌, குடியுரிமை என்ற பெயரிலும்‌ 
காரியங்கள்‌ செயல்படப்போகிறதாக என்‌ ஆவியில்‌ தெளிவாக உணர்கிறேன்‌. 

தேவ ஜனங்களின்‌ விடுதலை நெருங்க நெருங்க, அன்று 
எகிப்திலே பார்வோன்‌ செய்ததுபோல, அவர்களின்‌ வாழ்க்கையை 
வெறுப்பாக்கி, கசப்பாக்கி, அலுத்துப்போகப்பண்ணி களைப்பாக்கும்‌ அநேகக்‌ 
காரியங்கள்‌ புகுத்தப்படப்போகின்றது. ஜாக்கிரதையும்‌ எச்சரிக்கையும்‌ இல்லாமல்‌ 
வாழ்வோர்‌, இதில்‌ அமடித்துக்கொண்றுப்‌ போகப்பருவர்‌; ஞானமுள்ளவர்கள்‌ 
தப்புவிக்கப்படமுழயும்‌. 

(ஒரு சிறு பட்டணம்‌ இருந்தது, அதிலே இருந்த குடிகள்‌ 
கொஞ்ச மனிதர்‌; அதற்கு விரோதமாய்‌ ஒரு பெரிய ராஜா வந்து, 
அதை வளைந்துகொண்டு, அதற்கு எதிராகப்‌ பெரிய கொத்தளங்களைக்‌ 


ஜெம்ஸ்‌ சத்த 6 டிசம்பர்‌ 2020 


கட்டினான்‌, அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன்‌ இருந்தான்‌; அவன்‌ 
தன்‌ ஞானத்தினாலே அந்தப்‌ பட்டணத்தை விடுவித்தான்‌; ஆனாலும்‌ 
அந்த ஏழை மனிதனை ஒருவரும்‌ நினைக்கவில்லை. ஆகையால்‌ 
ஏழையின்‌ ஞானம்‌ அசட்டைபண்ணப்பட்டு, அவன்‌ வார்த்தைகள்‌ 
கேட்கப்படாமற்போனாலும்‌, பெலத்தைப்பார்க்கிலும்‌ ஞானமே உத்தமம்‌ 
என்றேன்‌. மூடரை ஆளும்‌ அதிபதியின்‌ கூக்குரலைப்பார்க்கிலும்‌ 
ஞானிகளுடைய அமரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள்‌, 
யுத்த ஆயுதங்களைப்பார்க்கிலும்‌ ஞானமே நலம்‌' (பிர 9:14-18) என்ற 
வார்த்தைகள்‌ நினைவுகூறப்பட வேண்டிய காலம்‌ இது, 

'உனக்கு விரோதமாய்‌ உருவாக்கப்படும்‌ எந்த ஆயுதமும்‌ 
வாய்க்காதேபோம்‌; உனக்கு விரோதமாய்‌ நியாயத்தில்‌ எழும்பும்‌ எந்த 
நாவையும்‌ நீ குற்றப்படுத்துவாய்‌; இது கர்த்தருடைய ஊழியக்காரரின்‌ 
சுதந்தரமும்‌, என்னாலுண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌' (ஏசா 54:17) என்ற வாக்கைப்‌ பிடித்துக்கொண்டு 
முன்னேற கர்த்தர்‌ கிருபை செய்வாராக, எனவே, “என்னத்தைச்‌ 
சம்பாதித்தாலும்‌ ஞானத்தைச்‌ சம்பாதிப்போம்‌', (நீதி, 4:7) 

'அபிஷேகத்தினை இரட்டிப்பாகப்‌ பெற்றிருந்த எலிசாவுக்கு 
எதிரிகள்‌ அந்தரங்க அறைகளில்‌, பள்ளி அறைகளில்‌ பேசுகிறவைகளும்‌ 
தெரியும்‌ அல்லவா (2 இராஜா, 6:12). இன்று நமக்குள்‌ கிரியைசெய்யும்‌ 
அபிஷேகம்‌ இப்படிப்பட்டவைகளைத்‌ தோலுரித்து நமக்குக்‌ காண்பிக்கவேண்டிய 
அவசியம்‌ உணரு. 

கூடவே, பரிசுத்த ஆவியானவர்‌ தரும்‌ தைரியமும்‌ நம்மை 
ஆட்கொள்ளவேண்டிய அவசியம்‌ உண்டு, அது இயேசுவோடு 
இணைந்து நடப்பதினால்‌ கிடைக்கும்‌ (அப்‌, 4:13); அது நம்முடைய 
இருதயமே நம்மைக்‌ குற்றவாளிகளாகத்‌ தீர்க்காதிருந்தால்‌ நமக்கு உண்டாகும்‌ 
(1 யோவா, 3:2122); எனவே, இந்த ஆயத்த நாட்களான டிசம்பர்‌ மாதத்தில்‌ 
இயேசுவோரு இன்னமும்‌ இறுக்கமான உறவு கொள்ளவும்‌, இருதயத்தினை 
ஆராய்ந்து நம்‌ இருதயமே நம்மை குற்றவாளியென்று தீர்க்காதபடிக்குக்‌ 
காத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு சுத்திகரிப்பை வாஞ்சிப்போம்‌; இது தனி 
வாழ்விற்கும்‌, குழு வாழ்விற்கும்‌ பொருந்தும்‌, 

இந்த தேசத்தில்‌ தீட்டப்படப்போகிற சட்டங்கள்‌ எதிர்ப்பின்றி 
நிறைவேற்றப்படப்போகிறபமயினால்‌, துணிகரங்கொண்ட மதவாதிகளின்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ ழீ டிசம்பர்‌ 2020 


கொட்டத்தினை அரசாங்கமே அங்கீகரிக்கப்போகிறதினால்‌, அதற்கு ஆதரவு 
தரும்‌ அதிகாரிகளும்‌, நிர்வாகமும்‌ செயல்படப்போகிறதினால்‌, தேவபக்தியாய்‌ 
நடக்க விருப்பம்‌ கொண்டோர்‌ யாவரும்‌ அதிகமாய்‌ துன்பப்பட ஏதுவான 
நாட்கள்‌ வருகிறது (2 தீமோ. 3:12), வாழ்க்கை கருமையாகி, 'நீதிமானும்‌ 
என்ன செய்வான்‌? என்ற கேள்வி எழும்பும்‌ நாட்களைதான்‌ (சங்‌, 11:3) நாம்‌ 
எதிர்கொள்ளப்போகிறோம்‌. 

அன்றைக்கு பேதுருவைப்‌ பார்த்து இயேசு சொன்னாரே, 
'சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம்‌ பண்ணு என்று, சோதனைக்காரன்‌ 
உன்னை சுளகினால்‌ புடைக்க அதிகாரம்‌ கேட்டபோது, நான்‌ 
உனக்காக வேண்டிக்கொண்டேன்‌' என்றும்‌ சொன்ன வார்த்தைகள்‌ நம்‌ 
நினைவுக்கு வருவதாக, (லூக்‌22:40,31,32) 

எதனையோ கூறி உங்களை பயமுறுத்தி, பயத்தோரு வரும்‌ 
நாட்களுக்குள்‌ பிரவேசிக்கும்படியாக நான்‌ இதனை எழுதவில்லை; மாறாக, 
ஆயத்தமாகப்படவேண்டிய அவசியத்தை உணர்த்தவே எழுதுகிறேன்‌. 

தாவீதும்‌ தன்‌ நாட்களில்‌ ஆபத்து வருகிறது என்று 
அறியும்போதெல்லாம்‌, கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து அதற்கு ஏற்ற 
நடவடிக்கைகளை மேற்கொண்டதனை வேதம்‌ நமக்கு காண்பிக்கிறது 
அல்லவா! சவுலின்‌ கைக்குத்‌ தப்புவிக்கப்படுவதானாலும்‌ சரி, பெலிஸ்தர்‌ 
கைக்குத்‌ தப்புவதானாலும்‌ சரி, அனைத்து சந்தர்ப்பங்களிலும்‌ கர்த்தரின்‌ 
ஆலோசனையைக்‌ கேட்டு தன்னைத்‌ தப்புவித்துக்கொள்ள அவன்‌ வழி 
உண்டாக்கிக்கொண்டதனை நாம்‌ பார்க்கலாம்‌, (1 சாமு, 2311-13; 
2 சாமு, 5:19-25) 

இஸ்ரவேலின்‌ ராஜாக்களும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ துணையினால்‌ 
ஆலோசனை பெற்று, தங்களைத்‌ தாக்க தங்களின்‌ சத்துருக்கள்‌ வரும்‌ 
இடங்களில்‌ உள்ள பெலவீனப்‌ பகுதிகளை ஸ்திரப்படுத்திக்கொண்ட தனை 
வேதத்தில்‌ நாம்‌ வாசிக்கிறோமே! 

அப்படியே இன்றைய சபை வரப்போகும்‌ ஆபத்தினை உணர்ந்து, 
பெலனற்றப்‌ பகுதிகளை அடையாளம்‌ கண்ருபிமத்து அதனை பெலப்பருத்தும்‌ 
ஆயத்த வேலைகளை செய்யும்‌ காலம்‌ இது. அதனை காணர்பித்துத்‌ 
தரும்‌ தீர்க்கர்களே இன்றைய தேவை. ஆசீர்வாத தீர்க்கதரிசனங்களைக்‌ 
காட்டிலும்‌, ஆபத்தினை முன்னறிவித்து அதனை எதிர்கொள்ள சபைக்கு 
சத்துவத்தினை உண்டாக்கும்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ பெருகினால்‌ எத்தனை 


ஜெம்ஸ்‌ சத்த 8 டிசம்பர்‌ 2020 


நலமாயிருக்கும்‌. இதனை புரிந்துகொள்ளத்தானே நமக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ சரித்திரப்‌ புஸ்தகங்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்றைய 
போர்‌ அன்றைய போரைப்‌ போன்று பட்டயத்தினால்‌, கொத்தளங்களினால்‌ 
இல்லையென்றாலும்‌, அதற்கு ஒப்பனையாக ஆவிக்குரிய ஆயத்தம்‌ 
நமக்கு நிச்சயம்‌ தேவை அல்லவா! 

சீயோன்‌ குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான்‌ உன்‌ 
கொம்புகளை இரும்பும்‌, உன்‌ குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன்‌' 
நீ அநேக ஜனங்களை நொறுக்கிப்போடுவாய்‌” (மீகா 4:13) என்ற தேவ 
வார்த்தை இந்த நாட்களில்‌ வலுவாய்‌ தொனிக்கவேண்டியது, 

புதிய ஏற்பாட்டிலும்‌ மூன்று வாரங்கள்‌ ஊழியம்‌ செய்ததின்‌ 
பலனாக ஸ்தாபிக்கப்பட்ட தெசலோனிய பட்டணத்து சபைக்கு 
பவுல்‌ எழுதும்போது, 'இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம்‌ 
நியமிக்கப்பட்டுள்ளோமென்று நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்களே, நமக்கு 
உபத்திரவம்‌ வருமென்று நாங்கள்‌ உங்களிடத்திலிருந்தபோது 
உங்களுக்கு முன்னறிவித்தோம்‌, அப்படியே வந்து நேரிட்டதென்றும்‌ 
அறிந்திருக்கிறீர்கள்‌' (1 தெச. 3:34) என்று எழுதி, அவர்கள்‌ 
மத்தியில்‌ இருந்தபோது அவர்களை எச்சரித்து ஆயத்தப்படுத்தினதை 
நினைப்பூட்டுகிறாரே, 

எனவே, இந்த மாதம்‌ நேவப்பிரரன்னம்‌ ஆட்கொள்ள, தேவப்‌ 
பிள்ளைகள்‌ வரும்‌ நாட்களில்‌ உணர்டாகப்போகிற தீமைகளுக்குத்‌ 
தக்கவண்ணம்‌ தங்களை ஆயத்தப்பருத்தவேண்ழிய அவசியம்‌ உண்டு. 
இந்தியாவில்‌ கட்டமைப்பும்‌, சட்டமைப்பும்‌ மாற்றி அமைப்பதனை சத்துரு 
வெகுவாக துரிதமாக்கி, ஜனங்கள்‌ மத்தியில்‌ இருக்கும்‌ சமாதானத்தையும்‌, 
அன்பையும்‌, அமைதியையும்‌, சந்தோஷத்தையும்‌ வெகுவாய்‌ குறைத்துப்போட 
வகைசெய்யும்‌ காரியங்களை என்‌ காதுகளில்‌ கேட்கிறேன்‌. வெளி உலகுக்கு 
நல்லவைகள்‌ நடப்பிக்கப்படுவதுபோலக்‌ காண்பித்து, பொல்லாப்பை 
நாள்தோறும்‌  நடப்பிக்கப்போகிற தேவப்பகைஞரின்‌ செயல்களின்‌ 
ஆயத்தங்களை என்‌ காதுகள்‌ கேட்கிறது. 

யுத்தம்‌ தொடங்கும்‌ முன்‌ மத்திய வானம்‌ 

சுத்தரை அழைக்க கர்த்தரே வாரும்‌ 

ஆவி மணவாட்டி வாரும்‌ என்றே 


ஆண்டவர்‌ இயேசுவை வேண்டிடுவோம்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 9 டிசம்பர்‌ 2020 


என்ற சகோதரி சாராள்‌ நெளரோஜியின்‌ பாடல்களை நாம்‌ பாட 
ஏவப்பட்டாலும்‌, நம்முடைய பணி இன்னமும்‌ முடியவில்லையே, 
அதனை முடிக்க 'சகலத்தையும்‌ செய்து முடித்தவர்களாய்‌ நிற்க திராணி 
நமக்கு வேண்டியுள்ளது. (எபேசி, 6:13) 

எனவே, சர்வாயுதவர்க்கத்தினை சபையாருக்கு உடுத்துவிப்பதிலேயே 
போதகர்கள்‌ அதிக கவனம்‌ செலுத்தவேண்டிய அவசரம்‌ உண்ம. 

கூடவே, இயற்கையில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ ஆண்டவரின்‌ 
இரண்டாம்‌ வருகையினை துரிதப்படுத்துகிறபோது, அநேக அழிவுகளை 
அடுக்கடுக்காக கொண்ருவருகிறதனையும்‌ நான்‌ என்‌ மனக்கண்களில்‌ 
காண்கிறேன்‌. அதினிமித்தம்‌ ஒரு திகில்‌ அநேகரை பிடித்து 
ஆட்கொள்வதனையும்‌, அரசாங்கங்களும்‌ செய்வதறியாது திகைப்பதனையும்‌, 
உதவுகிறவர்களும்‌ யாருக்கு உதவுவது என தெரியாது திகைப்பதனையும்‌ 
என்‌ ஆவி உணர்த்துவிக்க, பெருமூச்சு மேலோங்கி நிற்கிறது. வருங்கால 
சந்ததியை நினைத்து உள்ளம்‌ நொறுங்குகிறது, அவர்களின்‌ கவனத்தைத்‌ 
திருப்ப, சத்துரு பல வழிகளை பொழுதுபோக்காகவும்‌, முன்னேற்றம்‌ 
என்ற பெயரிலும்‌ வேகம்‌ வேகமாக திணிப்பதனைக்‌ கண்டு நடுக்கமே 
என்னைப்‌ பிடிக்கிறது, 

ஆராய்ச்சி என்கிற பேரில்‌ அநேக அபத்தங்கள்‌ நடைபெற்று 
மேலும்‌ மேலும்‌ குழப்பத்திற்கு உலகத்தின்‌ மக்கள்‌ தள்ளப்படுவதனையே 
என்‌ கண்முன்‌ காண்கிறேன்‌. நம்‌ பிள்ளைகளை அதற்கேற்றாற்போல்‌ 
எச்சரித்து வழிநடத்த என்ன செய்யவேண்டும்‌ என்ற கேள்வி என்னை 
மறுபக்கம்‌ துளைத்தெடுக்கிறது. ஆடல்பாடல்‌ மோகத்தில்‌ மதிமயங்கி 
திரியவைத்தால்‌ தீர்வு உண்டாகிவிர்மோ? தன்னைச்‌ சுற்றி நெருங்கி 
நிற்பவைகளைக்‌ காணக்கூடாமற்‌ கண்சொருகிப்போகவைத்தால்‌, 
காரியங்கள்‌ மறைக்கப்பட்டு, மறக்கப்பட்டு, கவலையற்ற சந்ததியும்‌, 
கண்ணீரற்ற சந்ததியும்‌ உருவாகிவிடுமோ! என்ற அச்சம்‌ மேலோங்கி 
நிற்கிறது. 

சபையும்‌, சபையின்‌ ஊழியரும்‌, சங்கங்களும்‌ தெளிவோடு முன்னே 

பார்க்கவேண்டிய நேரமிது, “சத்துரு வெள்ளம்போல வரும்போது 
ஆவியானவர்‌ கொடி ஏற்றத்தக்கதாக' (ஏசா, 59:19) நாம்‌ ஆவியானவரை 
செயல்படச்‌ செய்ய வழி உண்டாக்கக்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. 


ஜெம்ஸ்‌ சத்த 10 டிசம்பர்‌ 2020 


பேதுரு வாஞ்சிப்பதுபோல, 

'தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌, விழித்திருங்கள்‌; ஏனெனில்‌, 
உங்கள்‌ எதிராளியாகிய பிசாசானவன்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்போல்‌ 
எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றித்திரிகிறான்‌. 

விசுவாசத்தில்‌ உறுதியாயிருந்து, அவனுக்கு எதிர்த்து 
நில்லுங்கள்‌; உலகத்திலுள்ள உங்கள்‌ சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட 
பாடுகள்‌ நிறைவேறிவருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே, 

கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மைத்‌ தமது நித்திய மகிமைக்கு 
அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும்‌ பொருந்திய தேவன்தாமே 
கொஞ்சக்காலம்‌ பாடநுபவிக்கிற உங்களைச்‌ சீர்ப்பருத்தி, ஸ்திரப்பருத்தி, 
பலப்படுத்தி, நிலைநிறுத்துவராக” (1பேது 58-10) நானும்‌ வாஞ்சிக்கிறேன்‌. 

'சிதறடிக்கிறவன்‌ உன்‌ முகத்துக்கு முன்பாக வருகிறான்‌; 
அரணைக்‌ காத்துக்கொள்‌, வழியைக்‌ காவல்பண்ணு, அரையைக்‌ 
கெட்டியாய்க்‌ கட்டிக்கொள்‌, உன்‌ பெலனை மிகவும்‌ ஸ்திரப்பருத்து' (நாகூம்‌ 
2:1) என்பது நம்‌ காதுகளில்‌ தொனிப்பதாக, 

அப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, 

'அத்திமரம்‌ துளிர்விடாமற்போனாலும்‌, திராட்சச்செடிகளில்‌ பழம்‌ 
உண்டாகாமற்போனாலும்‌, ஒலிவமரத்தின்‌ பலன்‌ அற்றுப்போனாலும்‌, 
வயல்கள்‌ தானியத்தை விளைவியாமற்போனாலும்‌, கிடையில்‌ 
ஆட்டுமந்தைகள்‌ முதலற்றுப்போனாலும்‌, தொழுவத்திலே மாடு 
இல்லாமற்போனாலும்‌, 

நான்‌ கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பேன்‌, என்‌ இரட்சிப்பின்‌ 
தேவனுக்குள்‌ களிகூருவேன்‌' (ஆப, 3:17]8) என்று பாட தேவன்‌ 
பெலன்‌ தருவாராக, ஆண்டவராகிய கர்த்தர்‌ என்‌ பெலன்‌; அவர்‌ என்‌ 
கால்களை மான்கால்களைப்போலாக்கி, உயரமான ஸ்தலங்களில்‌ என்னை 
நடக்கப்பண்ணுவார்‌' (ஆப 3:19) என்பது நம்முடைய நம்பிக்கையின்‌ 
அறிக்கையாவதாக, அதற்கு நம்மை தேவன்‌ ஆயத்தப்படுத்துவாராக 
இந்த நாட்களில்‌, 

முடிந்தமட்டும்‌ தேவ சந்நிதியில்‌ காத்திருங்கள்‌, தேவசத்தம்‌ 
நம்மில்‌ தொனிக்க ஒரு சுத்திகரிப்பும்‌ நடக்க தேவ பெலன்‌ நம்மை 
ஆட்கொள்வதில்‌ வரும்‌ ஆண்டினை சந்திக்க, முன்னறிவோடு பெலன்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 11 டிசம்பர்‌ 2020 


பெற்று முன்னேற தேவ கிருபை நம்மை ஆட்கொள்ளுவதாக, பண்டிகை 


நாட்களை 


சிறப்பாக கொண்டாடினேன்‌ என்பதனைக்‌ காட்டிலும்‌, 


அர்த்தமுள்ளதாக ஆசரித்தேன்‌ என்று சொல்லப்படட்டும்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 


கொல்லனின்‌ சுத்தியல்‌ சத்தம்‌ கேட்கிறதா? 
பொல்லாதவனின்‌ சூழ்ச்சிகள்‌ புரிகிறதா? 


திரைமறைவிலே எதிரியின்‌ கொக்கரிப்பு 
கரைபுரண்டு ஒரம்‌ நேரம்‌ நெருங்குதே! 


சேனைகளின்‌ கர்த்தரின்‌ பெலன்‌ பெற்றிட 
சேவை செய்வோர்‌ விழித்து செயல்பட 


ஆயத்தப்பருத்தும்‌ ஆண்டவரின்‌ பாதம்‌ பற்றியே 
ஆரவாரமில்லா அர்ப்பணிப்பு தேவை இன்றே 


சொல்லக்கூடாத அசைவுகள்‌ பூமியிலே 
மெல்லக்கூடாத ஆபத்துகள்‌ தெரியுதே 


எச்சரிப்பின்‌ சத்தத்தினை தேவ ஜனம்‌ சொல்லாமல்‌ 
எக்காளத்தினையும்‌ தொனிக்கச்‌ செய்யாமல்‌ 


ஏனோ தானோ என்று வாழக்கூடாதே 
ஏக்கம்‌ நம்மை கவ்விப்பிமுக்கட்டுமே 


அன்பரின்‌ அறுவடைப்‌ பணியில்‌ 
- அன்பு சகோதரர்‌ 0. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


12 டிசம்பர்‌ 2020 


உங்கள்‌ கீழ்ப்படிதல்‌ யாவருக்கும்‌ தெரியவந்திருக்கிறது. ஆகையால்‌ 
உங்களைக்‌ குறித்துச்‌ சந்தோஷப்பருகிறேன்‌; ஆனாலும்‌ நீங்கள்‌ 
நன்மைக்கு ஞானிகளும்‌ தீமைக்குப்‌ பேதைகளுமாயிருக்கவேண்ருமென்று 
விரும்புகிறேன்‌. சமாதானத்தின்‌ தேவன்‌ சீக்கிரமாய்ச்‌ சாத்தானை 
உங்கள்‌ கால்களின்கீழே நசுக்கிப்போருவார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனேகூட இருப்பதாக. 
ஆமென்‌. (ரோமர்‌ 16:19,20) 


“உங்கள்‌ கீழ்ப்படிதல்‌ யாவருக்கும்‌ தெரியவந்திருக்கிறது. ஆகையால்‌ 
உங்களைக்‌ குறித்துச்‌ சந்தோஷப்பருகிறேன்‌ என்று எழுதுகின்றார்‌ 
பவுல்‌. கிறிஸ்து பிறப்பின்‌ சத்தம்‌ எல்லா முனைகளிலும்‌ தொனிக்கின்ற 
காலம்‌ இது. ஜனங்களுக்குள்ளே சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
உருவாக்குகின்ற காலம்‌ இது. நம்முடைய சந்தோஷத்தையும்‌, அன்பையும்‌ 
வெளிப்படுத்தும்படியாக அநேக காரியங்களைச்‌ செய்கிற காலம்‌ இது. உலக 
கிறிஸ்தவர்கள்‌ அனைவருக்குள்ளும்‌ இப்படிப்பட்ட உணர்வுகளே மேலோங்கி 
நிற்கிற காலம்‌ இது. “கிறிஸ்து பிறப்பின்‌ பண்டிகை என்பது நமக்கானது 
மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாக மாறவேண்டும்‌” என்ற காரியம்‌ 
இன்றைய நாட்களில்‌ சபைகளுக்குள்‌ பரம்பிவருகின்றது சந்தோஷமானதே. 
பிறந்தநாளன்று, யாருக்குப்‌ பிறந்தநாளோ அவர்கள்தான்‌ புத்தாடைகளை 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 13 டிசம்பர்‌ 2020 


அணிந்துகொள்வது வழக்கம்‌; ஆனால்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ பிறந்தநாளிலோ, 
அவரை நினைத்து அந்நியர்களுக்கு புத்தாடைகளை பரிசாக அளித்து 
அவர்களுக்கு அணிவிப்பதற்குப்‌ பதிலாக, நாமே அணிந்து ஆனந்தம்கொள்ளவும்‌, 
மகிழ்ச்சியாயிருக்கவும்‌ சில நேரங்களில்‌ விரும்புகின்றோம்‌. 


கிறிஸ்து பிறப்பின்‌ நாளில்‌, மிக முக்கியமாக நமது மனங்களில்‌ 
நிலைநிற்கவேண்டியது “கீழ்ப்படிதலே'". தந்தையின்‌ சொல்லுக்குக்‌ 
கீழ்ப்படிந்தவராகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்‌. கர்த்தருடைய 
கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவரது சொற்படி செய்யும்‌ பரலோகத்தின்‌ 
தேவதூதர்களும்‌, முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்திக்கொண்டவர்களாக, 
மற்றவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பின்‌ நற்செய்தியை அறிவித்தார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்கேட்டு, அவருடைய வசனத்தின்படி செய்கிற 
பலத்த சவுரியவான்‌௧ளாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள்‌ 
(சங்‌. 109:20) என்று தூதர்களைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கின்றோமே. 
தூதர்கள்‌ பலமுள்ளவர்கள்‌; ஒரு தூதன்‌, ஒரு இரவிலே, ஒரு லட்சத்து 
எண்பத்தையாயிரம்‌ சத்துருக்களைக்‌ கொன்றுபோட்டான்‌ என்று வேதத்தில்‌ 
வாசிக்கின்றோமே; என்றபோதிலும்‌, அவரது வசனத்தின்படியே அவர்கள்‌ தங்கள்‌ 
பலத்தைப்‌ பயன்படுத்துபவர்கள்‌. 

இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில்‌ பிறந்தபோது, காபிரியேல்‌ 
தூதனையும்‌ மற்றும்‌ அவனோடேகூட தூதர்களின்‌ கூட்டத்தையும்‌ தேவன்‌ 
பயன்படுத்தினார்‌. அந்தசரஷணமே பரமசேனையின்‌ திரள்‌ அந்தத்‌ தூதனுடனே 
தோன்றி: உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும்‌, பூமியிலே சமாதானமும்‌, 
மனுஷர்மேல்‌ பிரியமும்‌ உண்டாவதாக என்று சொல்லி, தேவனைத்‌ 
துதித்தார்கள்‌ (லூக்‌. 2:13,14). தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌; அப்படியே, 
இயேசு கிறிஸ்துவும்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌, என்றபோதிலும்‌ பிதாவுக்குக்‌ 
கீழ்ப்படிந்தவராக, பரலோகத்தின்‌ மகிமையைத்‌ துறந்து பாரினில்‌ மனிதனாகப்‌ 
பிறந்து பிதாவின்‌ அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தினார்‌. அதுமாத்திரமல்ல, 
பெலவீனர்களும்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்ததினாலேயே, இன்று நாம்‌ கிறிஸ்து 
பிறப்பின்‌ பண்டிகையைக்‌ கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம்‌. கீழ்ப்படிவதற்கு 
பெலனோ சக்தியோ தேவையில்லை, ஐசுவரியத்திற்கும்‌ அவசியமில்லை; 
என்றாலும்‌, தேவனுக்கு கீழ்ப்படிவது நமக்கு எளிதானதே. தன்னுடைய 


குமாரனை இந்த உலகத்திலே பிறக்கச்‌ செய்ய, பெலவீனமான மக்களையே தேவன்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 14 டிசம்பர்‌ 2020 


பூமியிலே தெரிந்துகொண்டார்‌. இன்றைக்கும்‌ இந்த உலகத்திற்குத்‌ தன்னை 
வெளிப்படுத்‌ தும்படியாக, தேவன்‌ பெலவீனர்களைத்‌ தெரிந்துகொள்ளுகின்றார்‌. 
ஆகிலும்‌ யூதரானாலும்‌ கிரேக்கரானாலும்‌ எவர்கள்‌ 
அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குக்‌ கிறிஸ்து தேவபெலனும்‌ 
தேவஞானமுமாயிருக்கிறார்‌. இந்தப்படி, தேவனுடைய பைத்தியம்‌ 
என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும்‌ அதிக ஞானமாயிருக்கிறது; 
தேவனுடைய பலவீனம்‌ என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும்‌ அதிக 
பலமாயிருக்கிறது. எப்படியெனில்‌, சகோதரரே, நீங்கள்‌ அழைக்கப்பட்ட 
அழைப்பைப்‌ பாருங்கள்‌; மாம்சத்தின்படி ஞானிகள்‌ அநேகரில்லை, வல்லவர்கள்‌ 
அநேகரில்லை, பிரபுக்கள்‌ அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி 
தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌ தெரிந்துகொண்டார்‌; 
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்‌ உலகத்தில்‌ 
பலவீனமானவைகளைத்‌ தெரிந்துகொண்டார்‌. உள்ளவைகளை அவமாக்கும்படி, 
உலகத்தின்‌ இழிவானவைகளையும்‌, அற்பமாய்‌ எண்ணப்பட்டவைகளையும்‌, 
இல்லாதவைகளையும்‌, தேவன்‌ தெரிந்துகொண்டார்‌ (1 கொரி. 1:24.28). 
நம்முடைய பெலத்தினாலே கீழ்ப்படிவது என்பது இயலாதது; என்றாலும்‌, 
அவர்‌ நமக்கு கீழ்ப்படிய பெலன்‌ தருகிறார்‌. தேவ பெலத்தையும்‌, ஞானத்தையும்‌ 
உலகத்திற்குக்‌ காண்பிப்பதின்‌ அவசியம்‌ “கீழ்ப்படிதலை' பிரதிபலிக்கவே. 
நம்முடைய கீழ்ப்படிதல்‌ மற்றவர்களுக்குத்‌ தெரியவரவேண்டும்‌. நமது 
கரங்களில்‌ கம்பு இருந்தால்‌ மாத்திரமே கீழ்ப்படியும்‌ சில மிருகங்களைப்போல, 
நாமும்‌ காணப்படுகின்றோம்‌. ஆனால்‌, கிறிஸ்து பிறப்பின்போது கீழ்ப்படிந்த 
மக்கள்‌ அர்ப்பணிப்போடும்‌, ஆனந்தத்தோடும்‌, சந்தோஷத்தோடும்‌ அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்தார்கள்‌. சர்வவல்லவராயிருந்தபோதிலும்‌ இயேசு கிறிஸ்து 
மனித அவதாரம்‌ எடுத்து கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார்‌; பலத்த 
சவுரியவான்களாயிருநீ்தபோதிலும்‌ தூதர்கள்‌ ஆண்டவரின்‌ வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து, அவரது விருப்பத்தை நிறைவேற்றினர்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ 
பிறப்பினை ஜனங்களுக்கு திரள்‌ சேனையாக நின்று அறிவித்தனர்‌; என்றபோதிலும்‌, 
பெலவீனனான மனிதனாலும்கூட இது சாத்தியமே. அர்ப்பணிப்போடுகூடிய 
ஆனந்தத்துடன்‌ கீழ்ப்படிவோமென்றால்‌ சந்தோஷமும்‌ கூடவே உண்டாகும்‌. 


அன்றியும்‌ சகோதரரே, மக்கெதோனியா நாட்டுச்‌ சபைகளுக்குத்‌ 
தேவன்‌ அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 15 டிசம்பர்‌ 2020 


அவர்கள்‌ மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில்‌, கொடிய 
தரித்திரமுடையவர்களாயிருந்தும்‌, தங்கள்‌ பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த 
உதாரத்துவமாய்க்‌ கொடுத்தார்கள்‌ (2 கொரி. 8:1,2) என்று தனது நிருபத்தில்‌ 
எழுதுகின்றார்‌ பவுல்‌. உபத்திரவம்‌, கொடிய சோதனை உண்டாயிருந்தது, 
கொடிய தரித்திரம்‌ இருந்தது; என்றபோதிலும்‌, பரிபூரண சந்தோஷத்தினாலே 
அவர்கள்‌ கொடுத்தார்கள்‌. இதன்‌ அர்த்தமென்ன? உபத்திரவம்‌, கொடிய 
சோதனை மற்றும்‌ தரித்திரம்‌ இவைகள்‌ அனைத்தும்‌ கீழ்ப்படிவதற்குத்‌ 
தடைகளாகவோ, கீழ்ப்படிய முடியாதபடி நம்மை தடுத்து நிறுத்தவோ முடியாது. 
சந்தோஷத்தினாலே நாம்‌ கீழ்ப்படிவோமென்றால்‌, எந்த ஒரு காரியமும்‌ நம்மை 
தடுத்து நிறுத்த இயலாது. யோசேப்பின்‌ கீழ்ப்படிதலையும்‌, பின்னிட்டுத்‌ 
திரும்பாமல்‌ சொப்பனத்தில்‌ தனக்குச்‌ சொல்லப்பட்டவைகளுக்கேற்ப அவன்‌ 


தொடர்ந்து முன்னேறிச்‌ சென்றதையும்‌ வேதத்தில்‌ வாசிக்கின்றோமே. 
இயேசுகிறிஸ்துவினுடைய ஜெநநத்தின்‌ விவரமாவது: அவருடைய 


தாயாகிய மரியாள்‌ யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்‌, அவர்கள்‌ 
கூடிவருமுன்னே, அவள்‌ பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள்‌ என்று 
காணப்பட்டது. அவள்‌ புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து, அவளை 
அவமானப்படுத்த மனதில்லாமல்‌, இரகசியமாய்‌ அவளைத்‌ தள்ளிவிட 
யோசனையாயிருந்தான்‌. அவன்‌ இப்படிச்‌ சிந்தித்துக்கொண்டிருக்கையில்‌, 
கர்த்தருடைய தூதன்‌ சொப்பனத்தில்‌ அவனுக்குக்‌ காணப்பட்டு: தாவீதின்‌ 
குமாரனாகிய யோசேப்பே, உன்‌ மனைவியாகிய மரியாளைச்‌ சேர்த்துக்கொள்ள 
ஜயப்படாதே, அவளிடத்தில்‌ உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால்‌ 
உண்டானது. (மத்‌ 1:18-20) 


யோசேப்பு ஓர்‌ தரித்திரன்‌; இயேசு கிறிஸ்து பிறந்தபோது, தேவனுடைய 
குமாரன்‌ தன்னுடைய கரங்களில்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌ என்பதை 
அறிந்துகொண்டபோது, குழந்தைக்கு விருத்தசேதனம்‌ செய்யவேண்டிய எட்டாம்‌ 
நாளிலே, நியாயப்பிரமாணத்தின்படி பழுதற்ற ஓர்‌ ஆட்டுக்குட்டியை பலியாகச்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்பதை அறிந்திருந்தபோதிலும்‌, அதனை வாங்கும்படிக்கு 
அவனிடத்தில்‌ பணம்‌ இல்லாதிருந்ததினால்‌, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிறபடி, ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது இரண்டு 
புறாக்குஞ்சுகளையாவது பலியாகச்‌ செலுத்தவும்‌, அவரை எருசலேமுக்குக்‌ 
கொண்டுபோனார்கள்‌ (லூக்‌ 2:34) என்றே வாசிக்கின்றோம்‌. ஆட்டுக்குட்டியை 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 16 டிசம்பர்‌ 2020 


வாங்க போதிய பணம்‌ இல்லாததினால்‌, காட்டுப்‌ புறாக்களை மட்டுமே அவனால்‌ 
பலியாகச்‌ செலுத்த முடிந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போதும்‌ யோசேப்பு 
மற்றும்‌ மரியாளுக்குக்‌ கிடைத்தது ஓர்‌ மாட்டுத்தொழுவமே. என்றபோதிலும்‌, 
சொப்பனங்களினாலே தேவதூதன்‌ யோசேப்புக்கு ஆலோசனை கொடுத்து 
வழிநடத்துகிறான்‌. மரியாள்‌ கர்ப்பவதியாயிருந்தபோது, ஜனங்கள்‌ அவளைக்‌ 
குறித்து என்ன சொல்லுவார்கள்‌ என்ற பயத்தினால்‌, அவளை நாசரேத்து 
ஊருக்கு அழைத்துக்கொண்டு செல்ல யோசேப்பு கலங்கிக்கொண்டிருந்தான்‌. 
நானூறு ஆண்டுகளாக தீர்க்கதரிசிகள்‌ யாருமில்லாத அந்த காலங்களில்‌, 
கர்த்தருக்கு முன்‌ நீதிமானாக வாழ்ந்துகொண்டிருந்தவன்‌ யோசேப்பு. எனவே, 
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல்‌, கூடிவருவதற்கு முன்னமே 


ரகசியமாக தள்ளிவிட யோசேப்பு மனதாயிருந்தான்‌. 


மேலும்‌, ஏரோது பிள்ளையைக்‌ கொலைசெய்யத்‌ தேடியபோதும்‌, 
சொப்பனத்தின்‌ மூலமாகவே யோசேப்பை வழிநடத்தினார்‌ தேவன்‌. அவர்கள்‌ 
போனபின்பு, கர்த்தருடைய தூதன்‌ சொப்பனத்தில்‌ யோசேப்புக்குக்‌ காணப்பட்டு: 
ஏரோது பிள்ளையைக்‌ கொலைசெய்யத்‌ தேடுவான்‌; ஆதலால்‌ நீ எழுந்து, 
பிள்ளையையும்‌ அதின்‌ தாயையும்‌ கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய்‌, நான்‌ 
உனக்குச்‌ சொல்லும்வரைக்கும்‌ அங்கே இரு என்றான்‌ (மத்‌ 2:18). தனக்குக்‌ 
கிடைத்த வெளிப்பாட்டின்படி வழிநடக்கிறவன்‌ யோசேப்பு; மற்றவர்களைக்‌ 
காயப்படுத்த மனதில்லாதவன்‌ அவன்‌. இப்படிப்பட்ட மனிதனுக்கு சொப்பனத்தில்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை வருகின்றது. 

சில வேளைகளில்‌, நம்முடைய கரங்களில்‌ எழுதிக்கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
காரியங்களுக்குக்கூட நாம்‌ கீழ்ப்படிய மனதற்றவர்காகக்‌ காணப்படுகின்றோம்‌. 
நேரடியாகச்‌ சொன்னாலும்‌, எழுதப்படவில்லையே என்று கீழ்ப்படிய 
மறுத்துவிடுகின்றோம்‌. எனக்குத்‌ தெரியாது, சரியாகச்‌ சொல்லப்படவில்லை, 
புரியவில்லை போன்றவைகளை கீழ்ப்படியாமைக்குக்‌ காரணங்களாகக்‌ கூறுவது 
மனிதனுடைய சுபாவம்‌. ஆனால்‌, யோசேப்போ சொப்பனத்தில்‌ ஆலோசனைகள்‌ 


சொல்லப்பட்டால்கூட அவைகளுக்குக்‌ கீழ்ப்படிய ஆயத்தமாயிருந்தான்‌. 


ஏரோது இறந்தபின்பு, கர்த்தனுடைய தூதன்‌ எகிப்திலே யோசேப்புக்குச்‌ 
சொப்பனத்தில்‌ காணப்பட்டு: நீ எழுந்து, பிள்ளையையும்‌ அதின்‌ தாயையும்‌ 


கூட்டிக்கொண்டு, இஸ்ரவேல்‌ தேசத்திற்குப்‌ போ; பிள்ளையின்‌ பிராணணை 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 17 டிசம்பர்‌ 2020 


வாங்கத்தேடினவர்கள்‌ இறந்து போனார்கள்‌ என்றான்‌. அவன்‌ எழுந்து 
பிள்ளையையும்‌ அதின்‌ தாயையும்‌ கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
வந்தான்‌. ஆகிலும்‌, அர்கெலாயு தன்‌ தகப்பனாகிய ஏரோதின்‌ பட்டத்துக்கு 
வந்து, யூதேயாவில்‌ அரசாளுகிறான்‌ என்று கேள்விப்பட்டு, அங்கே போகப்‌ 
பயந்தான்‌. (மத்‌ 2:18-22) 

சொப்பனத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து எகிப்துக்குச்‌ சென்றான்‌ (மத்‌. 2:18); 
சொப்பனத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலின்‌ 
எல்லைகளுக்குள்‌ வந்துவிட்டான்‌ (மத்‌. 2:19), எனினும்‌, மூன்று முறை 
கீழ்ப்படிந்திருந்தபோதிலும்‌, யோசேப்பின்‌ மனதில்‌ பயம்‌ காணப்பட்டது. சிமியோன்‌ 
போன்ற தேவமனிதர்கள்‌ அந்நாட்களில்‌ காணப்பட்டபோதிலும்‌, சிமியோனை 
யோசேப்பினிடத்தில்‌ தேவன்‌ அனுப்பவில்லை; இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே 
பிறப்பார்‌ என்ற அறிவுடைய ஆசாரியர்களையும்‌ ஆண்டவர்‌ பயன்படுத்தவில்லை; 
தீர்க்கதரிசிகளின்‌ மூலமாகவும்‌ அல்லது எழுதப்பட்ட வார்த்தைகளின்‌ 
மூலமாகவும்‌ அல்ல, சொப்பனங்களின்‌ மூலமாகவே யோசேப்பிற்கு ஆலோசனை 


கொடுக்கப்பட்டது. 


மூன்று முறை கீழ்ப்படிந்திருந்தபோதிலும்‌, ஏரோதின்‌ பட்டத்திற்கு 
அவனது மகன்‌ அர்கெலாயு வந்திருக்கிறான்‌ என்பதை கேள்விப்படுகிறான்‌ 
யோசேப்பு. வரலாற்றின்படி, ஏரோதின்‌ மகனாகிய அர்கெலாயு 3000 யூதர்களை 
உயிரோடு அழித்தவன்‌. ஏரோது குழந்தைகளைக்‌ கொன்றான்‌; ஆனால்‌, 
அர்கெலாயுவோ பெரியோர்களையும்‌ கொன்று அழித்துக்கொண்டிருந்தான்‌. 
அர்கெலாயுவின்‌ காரியங்கள்‌ யோசேப்பின்‌ காதுகளை வந்து எட்டியபோது, 
பயம்‌ யோசேப்பை ஆட்கொண்டது. தொடர்ந்து நாம்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்துகொண்டிருக்கும்போது, நம்முடைய காதுகளில்‌ விழும்‌ 
கீழ்ப்படிதலுக்கு எதிரான பிறரது வார்த்தைகள்‌ நமக்கு பயத்தை 
உண்டாக்கிவிடும்‌. என்றபோதிலும்‌, யோசேப்பு மீண்டும்‌ சொப்பனத்தில்‌ 
தேவனால்‌ எச்சரிக்கப்பட்டு, கலிலேயா நாட்டின்‌ புறங்களிலே விலகிப்போனான்‌ 
(மத்‌. 2:22). பயம்‌ ஆட்கொண்டபோதிலும்‌, எகிப்திலிருந்து புறப்பட்டவனுக்கு, 


மீண்டும்‌ எகிப்திற்குச்‌ செல்ல மனம்‌ வரவில்லை, சொப்பனத்தில்‌ தனக்குக்‌ 
சொல்லப்பட்டதற்குக்‌ கீழ்ப்படுந்தவனாகவே முன்னேறிச்‌ சென்றான்‌ என்பது 
யோசேப்பின்‌ வாழ்க்கையிலிருந்து நாம்‌ கற்றுக்கொள்ளவேண்டிய பாடம்‌. 


வடட ப ப பைக ட்டு 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 18 டிசம்பர்‌ 2020 


போஜ்புரி 111 


ஆ 01.18.2080 தனியாவான்‌ 


சிகிரியாவான்‌, தோப்‌, பாத்வனா, கன்புரா, முரேரா, சிகந்தர்பூர்‌, ஆக்டியோன்‌, 
மச்சரியாவான்‌, அமன்பீஹா, குண்டலி, தனியாவான்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ 
புதிய ஏற்பாடு வாயிலாக 50 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
ரிங்கிதேவி, சனிஜத்குமார்‌, ரவிக்குமார்‌ ஆகியோருக்கு தனித்தாள்‌ 
ஊழியத்தின்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. அசுத்த ஆவியின்‌ 
கட்டுகளிலிருந்து லலேஷ்‌ குமார்‌ ஜெபத்தின்‌ வாயிலாக விடுதலையானார்‌ 
துதியுங்கள்‌. ரிங்கிதேவி, ராதிகாதேவிக்கு குழந்தைப்‌ பாக்கியம்‌ கிடைக்கவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ மகன்‌ ஆசிஷ்குமார்‌ சரீர பெலவீனங்களிலிருந்து 
சுகமாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


> 112200 சூஹ்வாஜ்பூர்‌ 


லஹ்சுனா, சலார்பூர்‌, சமர்சக்கியா, பபெளல்‌, தேகுலி, போட்ஹி ஆகிய 
கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்ய தேவன்‌ உதவினார்‌. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 70 பேருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. சரீர பெலவீனங்களிலிருந்து ஜெபத்தின்‌ வாயிலாக 
காந்திதேவிக்கு கிடைத்த சுகத்திற்காக துதியுங்கள்‌. விசுவாசிகளுடைய 
பிள்ளைகள்‌ நேஹா, பூஜாகுமாரி ஆகியோருக்கு ஏற்ற வாழ்க்கைத்‌ 
துணை கிடைக்கவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ மனைவியின்‌ சரீர 
ஆரரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 19 டிசம்பர்‌ 2020 


ஓல்‌ 09.12.2020 பர்ஷா 

பேல்வாடா, தரியாபூர்‌, சாஹ்பூர்‌ ஆகிய இடங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. தையற்‌ பயிற்சி மையத்தில்‌ 10 மாணவிகளுக்கு 
பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. சபை விசுவாசிகள்‌ வேதாகமத்தை 
முழுமையாக படித்து முடிப்பதற்கான வழி வகுக்கப்பட்டது. பொது 
முடக்கத்தால்‌ வேலையை இழந்த ரெளஷன்‌, விஜேந்தி, சோனிக்கு 
ஜெபத்தின்‌ வாயிலாக நல்ல வேலை கிடைத்ததற்காகத்‌ துதியுங்கள்‌. 
சுரேந்திரராவுக்கு யானைக்கால்‌ நோயிலிருந்து சுகம்‌ கிடைக்கவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆ 04.18.2050 மஹுவா 

மான்பூர்‌, சன்னிபூர்‌, ஜலால்பூர்‌, பக்ஸாமா, சேஹராகாலா, அஞ்ஜனி ஆகிய 
கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சபை ஆராதனை, 
உபவாச ஜெபக்‌ கூட்டம்‌, ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வாதமாக 
நடைபெற்றது. 2 பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. மூல வியாதியிலிருந்து 
பூனம்தேவிக்கு ஜெபத்தினால்‌ கிடைத்த சுகத்திற்காகத்‌ துதியுங்கள்‌. சபை 
வாலிபப்‌ பிள்ளைகள்‌ கர்த்தருக்குள்‌ பெலப்படவும்‌, இப்பணித்தளத்தில்‌ 
திருச்சபை மற்றும்‌ போதகர்களுக்கான இல்லம்‌ கட்டப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆ 05.12.2030 பக்தியார்பூர்‌ 


நயாடோலா, சவனியா, சிர்சி, சேர்பூர்‌, மிர்தஹாசெளவுக்‌, கரனெளதி, பட்கி 
மஹமத்பூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
மிர்தஹாசெளவுக்‌, கரனெளதி, மஹமத்பூர்‌, சந்தா, லஷ்மன்பூர்‌, தேக்புரா 
ஆகிய இடங்களில்‌ வீட்டுசபைகள்‌ நடத்தப்படுகிறது. காசநோயிலிருந்து 
சாந்திதேவிக்கு ஜெபத்தின்‌ பலனால்‌ சுகம்‌ கிடைத்தது துதியுங்கள்‌. 
சபைக்கு வரும்‌ புதிய விசுவாசிகள்‌ ஞானஸ்நானத்திற்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்கவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ மாமனாருக்கு இருதய 
வியாதியிலிருந்து சுகம்‌ கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆ 00.12.2020 பத்துஹா 


சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக ரேபுரா, சோனாரூ, 
மக்சுத்பூர்‌, கேவ்லாதல்‌ ஆகிய இடங்களில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 20 டிசம்பர்‌ 2020 


ஞாயிறு ஆராதனை, உபவாச ஜெபக்‌ கூட்டம்‌, இரவு ஜெபம்‌ ஆசீர்வாதமாக 
நடைபெற்றது. மஞ்சள்காமாலை நோயிலிருந்து கஞ்சன்தேவிக்கு 
ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த சுகத்திற்காகத்‌ துதியுங்கள்‌. அடிக்கடி 
வியாதிப்படுகிற விசுவாசி மாலதிதேவியின்‌ சுகத்திற்காகவும்‌, இப்பணித்தள 
ஊழியருடைய சரீர ஆரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஓ. 07.12.2020 வஜ்ர 


கபீர்நகர்‌, தாதன்புஜூகி, பட்டாயிக்செளவுக்‌, கடக்காலணி, திகதிகாலா ஆகிய 
கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. விசுவாசிகளுடைய 


வீடுகளில்‌ ஜெபக்கூட்டம்‌ நடத்தப்பட்டது. வலிப்பு வியாதியிலிருந்து 
ஆஞ்சல்குமார்‌ ஜெபத்தின்‌ வாயிலாக சுகமானார்‌ துதியுங்கள்‌. அமித்குமார்‌, 
அபிஷேக்குமார்‌, சூரஜ்குமார்‌, தனஞ்சய்குமார்‌, ரவிகுமார்‌ ஆகியோர்‌ எந்த 
தடையுமின்றி திருமுழுக்குப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌, இப்பணித்தள ஊழிய 
வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 

ஆ. 08.18.2080 நெளபத்பூர்‌ 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக கர்ஸா, பிஹட்டா, 
சுந்தர்பூர்‌, ஜைதிபூர்‌, பங்கலாபூர்‌, மஹராஜ்கஞ்ச்‌, மோதிபூர்‌, கோரோவா, 
தரியாபூர்‌, கோட்னா, நேவுரி, நகர்புரா, சஹர்ராம்பூர்‌, அப்கிலா, பிஷம்பர்பூர்‌ 
ஆகிய 15 இடங்களில்‌ சுமார்‌ 200 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
அரோபூர்‌, அமர்புரா, நகர்புரா, அப்கிலா, தரியார்பூர்‌, மிஷ்ரிசக்‌, சேலுராம்பூர்‌, 
சஹர்‌ ராம்பூர்‌, சைன்புரா ஆகிய கிராமங்களில்‌ வீட்டுசபை ஆராதனை 
ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அசுத்த ஆவியின்‌ கட்டுகளிலிருந்து பரமானந்‌ 
பாஸ்வானுக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக விடுதலை கிடைத்ததற்காகத்‌ 
துதியுங்கள்‌. பூஜாதேவி மற்றும்‌ ஜிசியாதேவிக்கு குழந்தைப்‌ பாக்கியம்‌ 
கிடைக்க ஜெபியுங்கள்‌. 


yy 09.123020 யார்பூர்‌ 

ராணிபூர்‌, கரிக்கி, டிக்ஹா, நகர்பூர்‌, லெளடிகட்ரா, குல்சர்பாக்‌ ஆகிய 
இடங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. விசுவாசிகளுடைய 
வீடுகளில்‌ ஜெபக்கூட்டம்‌ நடத்தப்பட்டது. ஞாயிறு ஆராதனை, உபவாசக்‌ 


கூடுகை நடத்தப்படுகிறது. கொரோனா நோயால்‌ பாதிக்கப்பட்டிருந்த 
அகிலேஷ்‌ மற்றும்‌ ரவிக்கு ஜெபத்தின்‌ உதவியால்‌ கிடைத்த சுகத்திற்காகத்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 21 டிசம்பர்‌ 2020 


துதியுங்கள்‌. கீழே விழுந்து முதுகுத்‌ தண்டில்‌ காயத்துடன்‌ படுக்கையில்‌ 
இருக்கும்‌ சைதன்யா விரைவில்‌ சுகமாகவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ 
பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஓஓ: 10.12.2020 புல்வாரிஷெரிப்‌ 


கோன்புரா, கட்டையா, கத்வான்‌, கோஜ்புரா ஆகிய இடங்களில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு 
வாயிலாக 150 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ஜோயலுக்கு 
ஜெபத்தினால்‌ எய்ம்ஸ்‌ மருத்துவமனையில்‌ வேலை கிடைத்ததற்காகத்‌ 
துதியுங்கள்‌. இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள 
ரிங்கிதேவியின்‌ கணவருடைய சுகத்திற்காகவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ 
பெற்றோர்களுடைய சரீர ஆரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 

மஹய்‌ 11 கோட்டம்‌ 
» 1112202 பாராசட்டி 
ஹீரிபூர்‌, சிவ்கஞ்ச்‌, கோஹ்பரி, கஜ்ராகட்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. சபையில்‌ ஞாயிறு ஆராதனை, உபவாசக்‌ 
கூட்டம்‌, விசுவாசிகளுடைய வீடுகளில்‌ ஜெபக்‌ கூட்டம்‌ ஆசீர்வாதமாக 
நடைபெற்றது. ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வாதமாக நடைபெற்றது. 
17 பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 8 வருடங்களுக்கு பிறகு 
தாலேஷ்வர்‌ - பிஜந்திதேவி தம்பதியினருக்கு ஆண்‌ குழந்தையைக்‌ 
கொடுத்து தேவன்‌ ஆசீர்வதித்தார்‌; துதியுங்கள்‌! ஆஸ்துமா 
வியாதியிலிருந்து ராஜுவிற்கு சுகம்‌ கிடைக்கவும்‌, சரீர பெலவீனப்பட்டுள்ள 
இப்பணித்தள ஊழியரின்‌ சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


» 12.12.2020 நவாத்‌ 

நனெளரா, பதோக்கரா, தீபுரா, அதாவா, ஆமிபூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. வீட்டு சபைக்‌ கூட்டம்‌, ஞாயிறு 
ஆராதனை, உபவாச கூட்டம்‌ ஆசீர்வாதமாக நடைபெற்றது. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 120 பேருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. 7 வருடங்களுக்கு பிறகு ஜெபத்தின்‌ வாயிலாக 
பூஜாதேவிக்கு ஆண்குழந்தை பிறந்ததற்காகத்‌ துதியுங்கள்‌. அவிநாஷ்குமார்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 22 டிசம்பர்‌ 2020 


சிறுநீரகப்‌ பிரச்னையிலிருந்து சுகம்பெறவும்‌, இப்பணித்தள ஊழிய 
வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஓஓ 18.12.2080 குராரு 


பஹடா, டிஹா, மங்கராவா, பஸ்ராஜ்‌ பீஹா, கோசி, வர்மா, கனெளசி 
ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. தனித்தாள்‌ 
ஊழியத்தின்‌ வாயிலாக சுமன்குமாரி, பின்ட்டுகுமார்‌, மீனாதேவி, 
கிரிஜாதேவி ஆகியோருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. விசுவாசி 
பிரேந்திரகுமாருக்கு வங்கியில்‌ வேலை கிடைத்ததற்காகத்‌ துதியுங்கள்‌. 
பல்ராம்குமார்‌ வலிப்பு வியாதியிலிருந்து சுகமாகவும்‌, இப்பணித்தள 
ஊழியரின்‌ குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


1422090 மானு 


படகாவ்‌, டிகுராமோட்‌, டிபரி, ஜில்மில்‌, குளொரியாசெளவுக்‌ ஆகிய 
கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 50 பேருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. ராகேஷிற்கு நல்ல வேலை கிடைத்ததற்காகவும்‌, 
கொள்ளை நோயிலிருந்து விசுவாசிகளை தேவன்‌ பாதுகாத்தமைக்காகவும்‌ 
துதியுங்கள்‌. மகேந்திரதாஸ்‌ குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ பிள்ளைகள்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
பெலப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 

ஓஒ 15.12.2090 வர்சிலிகஞ்‌ 
மக்கான்பூர்‌, ஜலால்பூர்‌, அப்சட்‌, லால்ப்ஹா, கஸ்தூரிப்ஹா, பிர்நாமா, 
கோராபூர்‌, ரஜ்பரியா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 
150 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ரேகாதேவிக்கு சத்துருவின்‌ 
போராட்டத்திலிருந்து தேவன்‌ விடுதலை கொடுத்தார்‌ துதியுங்கள்‌. 
குடல்வால்‌ நோயிலிருந்து பபிதாவிற்கு சுகம்‌ கிடைக்கவும்‌, இப்பணித்தள 
ஊழிய வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 

இ 16.12.2020 பகரிபராவா 


மட்வா, சத்பகனா, சும்கா ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 23 டிசம்பர்‌ 2020 


தத்ரெளல்‌, பின்படுவா, கோனன்பூர்‌, ரேவார்‌, மிர்ஜாபூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ 
புதிய ஏற்பாடு வாயிலாக ரேவார்‌ கிராமத்தில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
விசுவாசி ஜீராதேவியின்‌ மகன்‌ சுமன்குமாருக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக 
புற்றுநோயிலிருந்து சுகம்‌ கிடைத்ததற்காகத்‌ துதியுங்கள்‌. கர்ப்பப்பையில்‌ 
ஏற்பட்டுள்ள பெலவீனத்தினிமித்தம்‌ குழந்தைப்‌ பாக்கியம்‌ இல்லாதிருக்கிற 
ஷீலாதேவிக்கு தேவன்‌ கர்ப்பத்தின்‌ கனியைக்‌ கொடுத்து ஆசீர்வதிக்கவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ பெற்றோர்கசூடைய ஆரோக்கியத்திற்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


ஷூ. 17.18.2020 ஐம்முவா 


ஜமுவா, கேவடிநாலாபர்‌, கர்பி முயிடோலி, சோட்டியா முயிடோலி, டிகுரி, 
மஹுவாரி ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
விசுவாசிகளுடைய வீடுகளில்‌ ஜெபக்கூட்டம்‌ நடத்தப்பட்டது. மந்திதேவிக்கு 


அநேக நாட்களாக காணப்பட்ட தலைவலி ஜெபத்தின்‌ வாயிலாக 
சுகமானது துதியுங்கள்‌. மனநல பாதிப்பிலிருந்து ஷ்யாம்யாதவிற்கு சுகம்‌ 
கிடைக்கவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


ஜை 10.18.2020 மான்பூர்‌ 


ஓப்ரா, பாகர்டோலி, பாம்பர்‌, இனோபர்பட்டி, தகியாமிடோலா, காலிரோடு, 
மல்லாடோலி, சிமரியா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சபையில்‌ விதிமுறைகளுக்குட்பட்டு இரண்டு வேளை 
ஞாயிறு ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தப்படுகிறது. சுகப்பிரசவத்தில்‌ 
பிஜந்திகுமாரிக்கு ஆண்குழந்தை பிறந்துள்ளது துதியுங்கள்‌. இப்பணித்தள 
ஊழியரின்‌ சகோதரன்‌ மோதிதாஸ்‌ நித்திரையடைந்தார்‌ அவருடைய 
குடும்பத்தில்‌ தேவன்‌ ஆறுதல்‌ கொடுக்கும்படியாகவும்‌, ஊழியருடைய 
குடும்பத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


» 13122000 ஹிஷாவா 


சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாடு வாயிலாக 120 பேருக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. சங்கர்பீஹா, ஜலால்பூர்‌, சிதாமடி, பஸ்திப்ஹா, 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 24 டிசம்பர்‌ 2020 


லக்ஷ்மிபூர்‌, லாலோநகர்‌, பட்கா, சிராம்பூர்‌, சாகுநகர்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. விசுவாசிகளுடைய வீடுகளில்‌ 
ஜெபக்கூட்டம்‌ நடத்தப்பட்டது. அசுத்த ஆவியின்‌ கட்டுகளிலிருந்து 
ஜெபத்தின்‌ வாயிலாக சோட்டுகுமாருக்கு விடுதலை கிடைத்ததற்காகத்‌ 


துதியுங்கள்‌. ஆகாஷ்குமார்‌ வலிப்பு வியாதியிலிருந்து சுகமாகவும்‌, காலில்‌ 
எலும்புமுறிவு ஏற்பட்டுள்ள இப்பணித்தள ஊழியருடைய சகோதரியின்‌ 
சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆ 20.12.2090 நபிநகர்‌ 


கம்பரியா, துர்மி ஆகிய புதிய கிராமங்களில்‌ சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ 
வாயிலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. தெத்ரியா, ரேங்னியா, ஜரிதனாவ, 
ராம்சாகர்‌, பாரா, முக்கான்ப்ஹா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. படகாட்சி ஊழியத்தின்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ 


அறிவிக்கப்பட்டது. ஜெபத்தின்‌ வாயிலாக டைஃபாய்டு காய்ச்சலில்‌ 

இருந்து சுஷ்மாமிஞ்சிற்கு கிடைத்த சுகத்திற்காகத்‌ துதியுங்கள்‌. 

குடிப்பழக்கத்திலிருந்து அனில்‌ குமார்‌ விடுதலையாகவும்‌, இப்பணித்தள 

ஊழியரின்‌ பெற்றோர்களுடைய சார ஆரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
Peace 11 கோட்டம்‌ 

23> 21.12.2020 காயம்நகர்‌ 


ப்மர்பூர்‌, டுமரியா, மடியாரா, மஹதம்பூர்‌, சித்பாராபூர்‌, கீதாபூர்‌ ஆகிய 
கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. ஜல்புரா, மடுக்பூர்‌, ஷ 
£ன்பூர்‌, போபத்பூர்‌ ஆகிய புதிய கிராமங்களில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 165 பேருக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ஞாயிறு பள்ளி கூடுகையில்‌ கலந்துகொள்கிற 
சிறுவர்கள்‌ உற்சாகமாக வசனத்தைக்‌ கற்று வருகிறார்கள்‌. இப்பணித்தள 
ஊழியரின்‌ மனைவியின்‌ சரீர ஆரோக்கியத்திற்காக ஜெபியுங்கள்‌. 


2122020 ரிவில்கஞ்‌ 


கோரியாசப்ரா, சேமரியா, பஹியாடாலா, ரிவில்கஞ்‌, தேவரியா, நயகாடோலா, 
பைஜுடோலா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
சோட்காபேல்ஹரி, படுகாபேல்ஹரி ஆகிய புதிய கிராமங்களில்‌ சுவிசேஷம்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 25 டிசம்பர்‌ 2020 


அறிவிக்கப்பட்டது. ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வாதமாக நடைபெற்றது. 
7 பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌ துதியுங்கள்‌. அர்ஜுன்தேவ்‌ ராம்‌ 
பிசாசின்‌ போராட்டத்திலிருந்து விடுதலையாகவும்‌, இப்பணித்தளத்தில்‌ 
சொந்தமாக ஆலயம்‌ கட்டப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


2.122090 பவனா 


பவனா, லஹடான்‌, குர்குரி, பஹார்பூர்‌, சஹயோகிடோலா, பவார்‌, நரெளலி, 
பேஸ்வா, அஹிலே ஆகிய 9 கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சோபாடிஹ்‌, ஏக்வாரி ஆகிய புதிய கிராமங்களில்‌ சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 80 பேருக்கு முதன்‌ முதலாக சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. லாக்முனிதேவியின்‌ கணவர்‌ அநேக ஆண்டுகளாக 
படுக்கையில்‌ இருந்தார்‌, ஜெபத்தின்‌ உதவியால்‌ சுகம்‌ பெற்று நடக்கிறார்‌ 
துதியுங்கள்‌. ஞானஸ்நானம்‌ பெற்று பின்மாற்றத்திலிருக்கும்‌ ராம்காளிதேவி, 
துலார்சந்த்‌ மனம்மாறி சபைக்கு வரவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ மகன்‌ 
சுஷிலுக்கு நல்ல வேலை கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 

yy 24.12.2020 பெல்வனியா 
ஹேமத்பூர்‌, பாஹிபாக்கர்‌, தரியாபூர்‌, உதய்பூர்‌, மான்பூர்‌, மோகன்பூர்‌, டேவ்டி, 
கராரி, ஜுரா, அம்பா, சைத்பூர்‌, பேல்காட்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 
பஸ்ரியா, பம்நெளலி, ராமாபூர்‌, சந்தியா, ஜகத்பூர்‌, பக்கடி, லாலா டோலா 
ஆகிய இடங்களில்‌ 200 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 8 
வருடங்களுக்குப்‌ பிறகு அமர்ஜித்‌ குமாருக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக 
குழந்தை செல்வம்‌ கிடைத்ததற்காகத்‌ துதியுங்கள்‌. இப்பணித்தள சபை 
ஆராதனையில்‌ புதிய விசுவாசிகள்‌ கலந்துகொள்ளவும்‌, ஊழியருடைய 
குடும்பத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 

» 5.122020 தராரி 


சாரா, நிரஞ்சன்பூர்‌, பக்லா, டுமரியா, பிஹிடா, சோஹதா, துரூபூர்‌, மஹாதேபூர்‌ 
ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 145 பேருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. காய்ச்சலினால்‌ கண்‌ திறக்க முடியாமல்‌ இருந்த 
பூஜாகுமாரிக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக சுகம்‌ கிடைத்தது துதியுங்கள்‌. தராரி 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 26 டிசம்பர்‌ 2020 


பகுதியில்‌ சபை கட்டப்படவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ பிள்ளைகளுடைய 
படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


yy 5.122020 சராயா 


சிவ்பூர்‌, பாபன்காவ்‌, உத்மான்பூர்‌, பிரெளட்டா ஏகெளனா, நவாதாவேன்‌ 
ஆகிய இடங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாடு வாயிலாக 300 பேருக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ஞாயிறு பள்ளி ஊழியத்தின்‌ வாயிலாக 
15 சிறுபிள்ளைகளுக்கு வசனம்‌ போதிக்கப்பட்டது. அசுத்த ஆவியின்‌ 
கட்டுகளிலிருந்து ஆர்த்திதேவிக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக விடுதலை 
கிடைத்ததற்காகத்‌ துதியுங்கள்‌. சபைக்கு வரும்‌ விசுவாசிகள்‌ 
விசுவாசத்தில்‌ பெலப்படவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ உறவினர்களின்‌ 
இரட்சிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இஷ 2.122020 ஜலால்பூர்‌ 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாடு வாயிலாக 236 பேருக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. புச்சாரி, ஹான்ஸ்ராஜ்பூர்‌, ஹார்ஸ்புரா, 
பானியாபூர்‌, நடோவா, சரண்யா, பூன்சு ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. கல்லீரல்‌ பாதிப்பிலிருந்து ஜெபத்தின்‌ வாயிலாக 
ரிங்குதேவி சுகமடைந்ததற்காகத்‌ துதியுங்கள்‌. சபை விசுவாசிகளுடைய 
பொருளாதார தேவைகளுக்காகவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ மனைவிக்கு 
சிறுநீரக பிரச்சனையிலிருந்து சுகம்‌ கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆ. 98.12.2020 ஜகதீஸ்பூர்‌ 


தான்கமி, சுக்கர்டோலா, ராஜாபூர்‌, தாரூப்டிஹா, காஷ்மிரியா, ஓஜாபஜாரர்‌ 
ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 300 பேருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. பிசாசின்‌ போராட்டத்திலிருந்து பபிதாகுமாரிக்கு 
ஜெபத்தின்‌ வாயிலாக விடுதலை கிடைத்தது துதியுங்கள்‌. கவிதாதேவிக்கு 
சரீர முழுவதும்‌ காணப்படும்‌ வெண்‌ தழும்புகள்‌ மாறவும்‌, இப்பணித்தள 
ஊழியரின்‌ உறவினர்களின்‌ இரட்சிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 27 டிசம்பர்‌ 2020 


3 29.12.2020 நராஹிசாண்டி 
பத்வர்‌, நர்வீர்பூர்‌, சாண்டி, ரூப்சக்கியா, பைரிடோலா, ஹர்தாஸ்டோலா, 
பரகாபூர்‌, பஹியாரா, தன்டிஹா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாடு 
வாயிலாக 65 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. சஞ்ஜெய்ராம்‌ 
டைய்‌.பாய்டு நோயிலிருந்து ஜெபத்தின்‌ வாயிலாக சுகமானார்‌ துதியுங்கள்‌. 
சந்தோஷ்‌, லலிதாதேவி ஆகியோர்‌ அசுத்த ஆவியின்‌ கட்டுகளிலிருந்து 
விடுதலையாகவும்‌, இப்பணித்தள ஊழியருடைய மாமியார்‌ மரணமடைந்த 
நிலையில்‌ துக்கத்துடன்‌ இருக்கும்‌ குடும்பத்தினரின்‌ ஆறுதலுக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 

3» 30.12.2020 மோவாப்கலா 


சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 85 பேருக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. மேவாப்கலா, ஓஜ்வலியா, கெளரோடிஹ்‌, 
பேபத்பூர்‌, சீக்ரஹ்டாக்லா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. பிசாசு போராட்டத்திலிருந்த சுனிதாதேவிக்கு ஜெபத்தின்‌ 
வாயிலாக விடுதலை கிடைத்தது துதியுங்கள்‌. பக்கவாத நோயினால்‌ 
பாதிக்கப்பட்டிருக்கிற ராம்கேஷியா சுகமாகவும்‌, காலில்‌ எலும்பு முறிவு 
ஏற்பட்டுள்ள இப்பணித்தள ஊழியரின்‌ தாயாருடைய சுகத்திற்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


31.12.2020 சந்தேஷ்‌ 


கோரி, ராமாசாட்‌, சேலா, சிகரியா, டிஹரா, பகவான்பூர்‌, பெலாவூர்‌, புலாடி, 
சிரக்கிசெளவுக்‌, புலாரி ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக 
150 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. அடிக்கடி வயிற்று 
வலியினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த விஷால்குமாருக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக 
கிடைத்த சுகத்திற்காகத்‌ துதியுங்கள்‌. திருமணமாகி 8 வருடங்களாகியும்‌ 
குழந்தைப்‌ பாக்கியம்‌ கிடைக்காத ராஜ்குமாரிக்கு கர்ப்பத்தின்‌ கனியை 
தேவன்‌ தரும்படியாகவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ பிள்ளைகளுடைய 
மேற்படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ee 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 28 டிசம்பர்‌ 2020 


GEMS Action Centers 


Chennai No. 8, 3rd Jeevan Nagar, Adampakam, Chennai - 600088 Ph. 044-22670099 
Coimbatore No.2, Anbu Nagar, 4th Street, Vadavalli Road, Edayarpalayam, 

Coimbatore - 641025 Mobile : 9344824072 
Dindugal 43/20C. Samiyar Thottam, Nagal Nagar, Dindugal - 624003 Cell : 9942824035 
Erode No. 34/20, Murugesan Nagar Main Road, Kumalankuttai, Erode - 638011 

Cell: 9486976202 
Kodaikanal No. 1/199-1F, Packiapuram, Kodaikanal - 624101. Cell : 9443221776 
Kovilpatti No 11, Theppakulam street, Kovilpatti - 628501, Ph. : 04632-225890, 9944755640 
Marthandam N.S.Building, Kulasekaram Road, Marthandam, K.K. Dist., - 629165 

Cell : 9786689771, 9486357950 
Nazareth No. 23, King Edward street, Nazareth - 628617, Ph. : 9442094110 
Nagercoil 66-E, Bright street, Nagarcoil - 629001 Cell : 9894965520 
Salem 1/40, Mugil Nagar 4th Cross, Indian Bank Colony, Narasothipatty, Salem - 636004 

Cell: 9442337027 
Sivakasi 3/1350/9, Sathur Road, Parraipatti, Sivakasi - 626189 Cell : 9843088840 
Tuticorin 38, Sarangapani street, Tuticorin - 2, Cell : 9442210629 
Tuticorin 39, Innaciyarpuram, 2 nd Street, Tuticorin - 628002 Cell : 9442166061 
Vellore Shalom Cottage, 52, Vana Nagar, Alamelumangapuram, Vellore - 632009 

Cell : 9952545161 

REGIONAL ACTION CENTERS 

Chennai Plot No. 19-A, 3rd street, Megala Nagar, Vengaivasal - 600073, Cell : 9444763141 
Coimbatore No. 7, Laxmi puram, 1st Cross, EB Colony, TVS Nagar, Coimbatore - 641025 

Cell : 9442934613 
Trichy Mahanaim, 1, Abdul Gazoor street, Kajah Nagar - 620020 Cell : 9443555577 
Tirunelveli 14/109A, 10th Street, Shanthi Nagar, Palayamkottai - 627002 Cell: 9443113322 


General Action Center - TamilNadu 


GEMS, No. 14/1, Jeba Nagar, Vasanthapuram South, Near Vijaya Garden, 
Tirunelveli - 627005 Email : nellaioffice@gemsbihar.org Mobile : 9488771655 


Promotional Coordination Center - TamilNadu 
No. 21, Sharon Church Street, Booman Nagar, Madurai-625018 


Email : tnpromotions@gemsbihar.org Mobile : +919865583563 
OTHER STATE ACTION CENTERS 
Bangalore No. B-9, Gogappa Layout, Near Railway Gate, K G Halli, AC Post, 
Bangalore - 560045 Tel: 9448517025 
Mumbai Gala B-47, 2nd Floor, Sharad Industrial Estate, Lake Road, Near Bhandup Police 


Station, Mumbai - 400 078 Cell : 9322730294, 02225949999 
Pondicherry No. 22, 2nd Floor, 2nd cross, Perumal Raja Garden, Reddiyar Palayam, 
(opp. SBI Bank), Pondicherry - 605010 Cell : 8521577762 
Kerala No. 4, N.V. Nagar, Peroorkada (P.O), Trivendram, Kerala - 682005 
Mobile : 9486357950 


GEMS National Action Center 
No: 29, Church street 1st Cross, Near Simpolo Tiles shop, 


Kalkere Main Road, Horamavu, Bangalore -560043 
Tel: +91 9443429735 E-Mail : promotions@gemsbihar.org 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 29 டிசம்பர்‌ 2020 


_ க 
பம்‌ 


TE 


மீல்ம்னாரயின 


ப டாள்‌ 


| | 


| பணித்தள ஆலய அர்ப்பணிப்பு பீஹார்‌ மாநிலத்தின்‌ மைத்திலி கோட்டத்திற்குட்பட்ட 
ராய்ப்பூர்‌ பணித்தளத்தில்‌ புதிதாகக்‌ கட்டப்பட்ட ஆலயம்‌ நவம்பர்‌ 15 அன்று ஜெபத்துடன்‌ 
பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சகோ. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ ஜெபத்துடன்‌ ஆலயத்தைத்‌ 
திறந்துவைத்து, தொடர்ந்து நடைபெற்ற ஆராதனையிலும்‌ கர்த்தருடைய செய்தியைப்‌ 
பகிர்ந்துகொண்டார்‌. ஜெம்ஸ்‌ நிர்வாக இயக்குநர்‌ பா. ராஜேஷ்‌ டத்தி, ஜெம்ஸ்‌ சபை 
ஊழியங்களின்‌ இணை இயக்குநர்‌ சகோ. ராகேஷ்‌ குமார்‌, ஊழியர்கள்‌ மற்றும்‌ விசுவாசிகள்‌ 
இந்நிகழ்ச்சியில்‌ பங்கேற்றனர்‌, தேவ நாமம்‌ மகிமைப்பட்டது. 


.cemsmeDiA / 35: 


ட ரித்‌ oo 


A] 


You Tube Channel 


https://www.youtube.com/c/GEMSWebTV 72 


Regd. office : Field. office : 


த்‌ 9 
GEMS Educational Media Services GEMS, Sikaria, Indrapur| - 821 308 


Rohtas Dist., Bihar. Ph. : 06184 234567 
11,13" Cross Street, New Colony, 


Chrompet, Chennai - 44 (Railway station & couriers centre : Dehri-on-Sone) 
rr Website : www.gemsbihar.org. 
Ph : 044-2238603 1, 044-22380295 E-mail : gems@gemsbihar.org 


if undelivered pleage roturh to 


GEMS Action Contor 
14, Jeba Nagar, 
Vasanthapuram South, To 
Near Vijaya Garden, 
Tirunelveli - 627 005. Ph : 9488771655 CIEIIIIIIIII IIIA III IIIA IIIIIIAIIIII IIIA AIA IIIA IIL) 


E-Mail ்‌ nellaioffice@gemsbihar.org LEITEIITITEINTTTIITIITEIITIITITITEIITEYI 
Private circulation 


